கெளதம புத்தர்‌ 


ட ட [டாக்டர்‌ எஸ்‌. ராதாகிருஷ்ணன்‌] 


ப உ 
358 கேஷன்ஸ்‌ டிவிஷன்‌ 


நய ப 


October 1956 


[உதவி ராஷ்டிரபதி டாக்டர்‌ எஸ்‌. ராதாகிருஷ்ணன்‌, 
ஆங்கிலப்‌ பேருரை ஒன்றில்‌ தெரிவித்த கருத்துகளின்‌ 
சுருக்கமே... இப்பிரசுரம்‌]. 


GAUTAMA THE BUDDBA (TAMIL) 
PRICE : ONE ANNA 


கெளதம புத்தர்‌ 


திழக்கு உலகன்‌ மாபெரும்‌ ஞானி கெளதம புத்தர்‌. மனித வர்க்கத்‌ 


இன்‌ சிந்தனையையும்‌ வாழ்வையும்‌ உருவாக்கியவர்களில்‌ எவருக்‌ 
கும்‌ குறைந்தவர்‌ அல்ல அவர்‌. ஒரு மத சம்பிரதாயத்தைத்‌ தோற்று 
வித்தவர்‌ என்ற முறையில்‌ அவர்‌ எல்லோருக்கும்‌ புனிதமானவர்‌. 
வியாபகத்திலும்‌ ஆழத்திலும்‌ வேறு எந்த மதத்துக்கும்‌ குறைந்‌ 
தது அல்ல அவரது மதம்‌. உலகச்‌ சந்தனா சரித்திரத்தில்‌ இடம்‌ 
பெற்றவர்‌ ௮வர்‌. பண்பட்ட மனிதர்கள்‌ அனைவருக்கும்‌” ரர்‌ ஷி, 
ஜிதப்‌ பொக்க&ஷம்‌ அவர்‌. நேர்மையான அறி: சமுக்கப்பற்று, 
ஆழ்ந்த ஆத்மிகத்‌ திருஷ்டி ஆயெவற்றைக்‌ கொண்டு அளவிட்‌ 
டால்‌, மிகப்‌ பெரிய சரித்திர புருஷர்களில்‌ ஒருவர்‌ அவர்‌ என்பதில்‌ 


மைமில்லை. 


து, 


ப்பி ட 


de வாழ்க்கையும்‌ பண்ற 


அவர்‌ இ. மு. 563-வது ஆண்டில்‌ பிறந்தார்‌: ்‌ கபிலவாஸ்து 
வைச்‌ சேர்ந்த சாக்கியர்‌ என்ற க்ஷத்திரிய ஜாதியின்‌ அதியராண்‌ 
சுத்தோதனர்‌ அவரது தந்தை. காசியிலிருந்து நூறு மைல்‌ வடக்கே, 
நேப்பாள எல்லையில்‌ கபிலவாஸ்து உள்ளது. அவருடைய இயர்‌ 
பெயர்‌ இத்தார்த்தர்‌, குடும்பப்‌ பெயர்‌ கெள 
இளமை மதர்‌. அவர்‌ ஒன்று சக்கரவர்த்தி ஆவார்‌; 
அல்லது “புத்தர்‌” (ஞானி) ஆவார்‌ என்று 
அவர்‌ பிறந்த போதே புரோடதர்கள்‌ குறிப்பிட்டனர்‌. 


கெளதமர்‌ பிறநது ஏழு நாட்களில்‌ தாயார்‌ இறந்தார்‌. அவ 
ரது சிற்றன்னையும்‌, சுத்தோதனரின்‌ இளைய தாரமுமான மஹா 
பிரஜாபதி அவரை வளர்த்து வந்தாள்‌. பின்னர்‌ முறைப்பெண்‌ 
ணன யசோதரையைக்‌ கெளதமர்‌ மணந்து ராகுலன்‌ என்ற மகனைப்‌ 
பெற்றெடுத்தார்‌. 

ஒரு வயோதிகன்‌, ஒரு நோயாளி, ஒரு பரதேசி ஆ&யோ 
ரையும்‌ ஒரு பிரேதத்தையும்‌ கெளதமர்‌ பார்த்தாராம்‌. சாந்தியும்‌ 


உன்னதமும்‌ வாய்ந்த மத வாழ்வை நடத்த வேண்டும்‌ என்ற 


ஆவலை இக்காட்சிகள்‌ கூண்டிவிட்டனவாம்‌. கெளதமர்‌ இயல்பா 


கவே மத வாழ்வில்‌ நாட்டம்‌ கொண்டிருந்‌ 
துறவு தார்‌ என்பதையும்‌ : லோகாயத இன்பங்க 

ளிலும்‌ ஆசைகளிலும்‌ அவருக்குத்‌ தருப்து 
இல்லை என்பதையும்‌ இக்கதை காட்டூ£றது. இருபத்தியொன்பதாவது 
வயதில்‌ அவர்‌ வீட்டை விட்டு வெளியேறி, சந்நியாசிக்‌ கோலம்‌ 
புனந்து, சத்திய சோதனையில்‌ இறங்கனார்‌. இதுவே அவரது 
மகத்தான துறவு. 


முதலில்‌ இரு பிராமணத்‌ துறவிகளிடம்‌ கெளதமர்‌ உம 
தேசம்‌ கேட்டார்‌. அவர்களது போதனைகள்‌ சரியானவையாக அவ 
ருக்குத்‌ தோன்றவில்லை. கற்பனைவாத களின்‌ முடிவற்ற வாதப்‌ 
பிரதிவாதங்களால்‌ உலகன்‌ துன்பங்களைத்‌ தர்க்க முடியாது என்று 
அவர்‌ கருதினார்‌. பின்னர்‌ கெளதமர்‌, ௪௬ 
“யூத்தர்‌” வேலா என்ற எழில்‌ வனம்‌ சென்றார்‌. 
அங்கு கடும்‌ விரதங்களையும்‌ நோன்புகளையும்‌ 
அனுஷ்டித்துத்‌ தவம்‌ புரிந்தார்‌. இதனால்‌ உடல்‌ மெலிந்து 
உள்ளமும்‌ சோர்ந்தது. தவத்தின்‌ போது அவர்‌ பல 
முறை மரணத்தின்‌ வாயிலை அடைந்தார்‌; ஆனால்‌ வாழ்க்‌ 
கைப்‌ புதிருக்கு விளக்கம்‌ இடைக்கவில்லை. ஆகவே இவ்வழி 
யைக்‌ கைவிட்டு, ஆத்மிகத்‌ இமானத்தில்‌ இறங்க அவர்‌ ர்மா 
னித்தார்‌. இச்சமயம்‌ மாரன்‌, சபலமும்‌ பயமும்‌ காட்டி அவரை 
வழிமாற்ற முயன்றான்‌ என ஒரு கதை உண்டு. கெளதமரின்‌ 
மனதில்‌ நடந்த போராட்டத்தையே இது காட்டூ£றைது. அவர்‌ 
தளராது தியானம்‌ செய்து பூரண தன்னடக்கத்தையும்‌ மனத்‌ 
தெளிவையும்‌ பெற்றார்‌. மாறி மாறி வெவ்வேறு பிறப்பு எடுக்‌ 
கும்‌ பலதரப்பட்ட ஜீவராசிகளைக்‌ கொண்ட பிரபஞ்சம்‌ முழுதை 
யும்‌ ஒரே நியதியாக அவர்‌ கண்டார்‌. கெளதமர்‌ ஞானோ 
தயம்‌ பெற்றவர்‌ ஆஃவிட்டார்‌, புத்தர்‌?” ஆவிட்டார்‌. 


தாம்‌ கண்ட ஞானத்தை அவர்‌ பிறருக்கு உபதேசித்தார்‌. 

உபதேசம்‌ செய்வது எளிது , ஆனால்‌ அவர்‌ அதோடு நிற்கவில்லை. 

மற்ற மனிதர்கள்‌ எவ்வாறு வாழவேண்டும்‌ என உபதேசத்‌ 
4 


தாரோ, அதே வாழ்க்கையைத்‌ தாமும்‌ வாழ்ந்து காட்டினார்‌. 


நாற்பத்தி ஐந்து வருஷ காலம்‌ அவர்‌ 
உபதேசம்‌ பற்பல இடங்களுக்குச்‌ சென்று உபதேசம்‌ 

புரிந்தார்‌. பிராமணர்‌ முதல்‌ பஞ்சமர்‌ 
வரை, சிமாட்டிகள்‌ முதல்‌ பச்சாத்தாபப்பட்ட பாபிகள்‌ வரை ஏராள 
மான இடர்கள்‌ அவருக்குச்‌ சேர்ந்தனர்‌. அவர்களில்‌ முக்கிய 
மானவர்‌ ஆனந்தர்‌, ஒடர்களுக்குப்‌ போதனை செய்வதும்‌, சங்‌ 
கத்தை அமைப்பதுவுமே புத்தரது பிரதான அலுவல்களாக 
இருந்தன. 


அவர்‌ இடர்களையும்‌ பல இடங்களுக்கு அனுப்பிப்‌ பிர 
சாரம்‌ செய்யச்‌ சொன்னார்‌. “பலரது நன்மைக்காக, பலரது 
கேஷேமத்துக்காக, உலூன்பால்‌ கருணேயினாலே, நன்மைக்காக, 
கடவுளர்‌-மனிதர்களின்‌ க்ஷேமத்துக்கா5, பிக்ஷாக்களே நீங்கள்‌ 
புறப்பட்டுச்‌ சென்று அலைந்து இரியுங்கள்‌. உங்களில்‌ இருவ 
ஒரே வழியில்‌ செல்லக்‌ கூடாது. ஆரம்பத்தில்‌ பெருமை வாய்ந்‌ 
ததும்‌, அந்தத்தில்‌ பெருமை வாய்ந்ததும்‌, மையத்தில்‌ பெருமை 
வாய்ந்ததுமான சித்தாந்தத்தை : உபதேசியுங்கள்‌. உள்ளும்‌ 
புறமும்‌ நிறைவான, பூரணமான, பரிசுத்தமான, சிரேஷ்டமான 
வாழ்க்கையைப்‌ பறைசாற்றுங்கள்‌”' என்று அவர்‌ ஒடர்களிடம்‌ 


கூறினார்‌. 


அவரது உபதேசங்களில்‌ காணப்படும்‌ பகுத்தறிவு வாதம்‌ 
நம்மைக்‌ கவர்கிறது. சரியான கருத்துகளும்‌, பகுத்தறிவுக்‌ 
கண்ணோட்டமே -அவரது நல்வழிக்கு முதல்படியாக அமைந்‌ 
துள்ளன. கடவுளை நேரடியாக அறிந்தவர்கள்‌ போலப்‌ பலர்‌ 
அக்காலத்தில்‌ பேரிவந்தனர்‌. இவர்கள்‌ 

பகுத்தறிவு கடவுளை தேருக்கு நேர்‌ பார்த்ததில்லை என்று 
புத்தர்‌ குறிப்பிட்டார்‌. பெண்‌ யார்‌ என்று 

தெரியாமலே காதலிப்பவனையும்‌; மாளிகையை எங்கே கட்டுவது 
என்று தெரியாமலே மாடிப்படியைக்‌ கட்டுபவனையும்‌, நதியைக்‌ கடப்‌ 
வதற்காக எதிர்க்கரையைத்‌ தன்‌ அருகே வரச்சொல்பவனையும்‌ 
இவர்களுக்கு அவர்‌ ஒப்பிட்டார்‌. துவேஷமும்‌ வெறுப்பும்‌ அடி 


5 


அபய 


யோடு ஒழிந்து, பூரண அன்பு நிலவும்‌. மனோநிலைதான்‌ ஈசுவர' 
சாமீப நிலை என்ற புத்தர்‌ விளக்கனார்‌. 


போதகரிடம்‌ உள்ள மரியாதைக்காக அவர்‌ சொல்வதை 
எல்லாம்‌ ஏற்கக்‌ கூடாது என்றும்‌ ; வாழ்க்கையை ஒட்டி, தர்க்க 
ரீதியாகப்‌ பரீட்சத்தே ஏற்க வேண்டும்‌ என்றும்‌ இடர்களுக்கு. 
அவர்‌ உபதேசித்தார்‌. தம்மையும்‌ இவ்வாறே எடை போடுமாறு 
அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. “நீங்கள்‌ பராபரியாகக்‌ கேட்பதை. 
ஓப்புக்கொள்ளாதர்‌. மாமூலானது என்பதற்காக ஒப்புக்கொள்‌ 
ளாதர்‌. “அது அப்படிதான்‌ இருக்க வேண்டும்‌” என்று அவசரம்‌ 
பட்டு இர்மானிக்காதர்‌. நமது சாஸ்திரங்களில்‌ காணப்படூ£றேது 
என்பதற்காகவோ; “இது ஏற்கத்தக்கது” என்ற ஊகத்தினாலோ; 
உங்கள்‌ ஆசாரியன்‌ உபதேசித்தது என்பதற்காகவோ ஒரு விஷ 
யத்தை ஒப்புக்கொள்ளா8ர்‌”” என்று புத்தர்‌ கூறினார்‌. 

தங்களிடம்‌ இரகசிய உண்மைகள்‌ இருப்பதாக வேஷம்‌ 
போடூவோரைப்‌ புத்தர்‌ துச்சமாக்க்‌ கருதினார்‌, அறிவால்‌ அறியக்‌ 
கூடிய உண்மை, மந்திர உபதேசத்தால்‌ ௮றியக்‌ கூடிய 
உண்மை என்ற பேதம்‌ இன்றி, தாம்‌ சத்தியத்தை உபதே 
இத்திருப்பதாகவும்‌; தாம்‌ எதையும்‌ ஒளித்து வைத்துக்கொள்ள 
வில்லே என்றும்‌ அவர்‌ குறிப்பிட்டார்‌. ஒவ்வொருவரும்‌ தம்‌ 
அந்தராத்மாவையே, சத்தியத்தையே துணையாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌ ; வேறு வெளித்‌ துணையை நாடக்‌ கூடாது. 
என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. சாஸ்திரத்தை ஏற்றுச்‌ சத்திய சோத 
னையை நிறுத்திவிடக்‌ கூடாது. ்‌ 


புத்தர்‌ போதனையில்‌ குறுய கோட்பாடு எதுவும்‌ உடை 
யாது. குணதோஷ விமர்சனத்தை அவர்‌ தடுக்கவே யில்லை. 
சூப்பின்‌-மயே மதத்தின்‌ மாபெரும்‌ விரோதி என்று அவர்‌ 
கருதினார்‌. பல வகைப்பட்ட கருத்துகளையும்‌ அல ஆராய்ந்து, 
பகுத்தறிவை ஆதாரமாகக்‌ கொண்டு வாழ்க்கை 

சகிப்பு யைப்‌ புனர்நிர்மாணம்‌ செய்துகொள்ள மனிதர்‌ 
- களுக்கு உதவ வேண்டும்‌. உலகன்‌ குழப்பத்தை 

யும்‌ ஊதாரித்தனத்தையும்‌ சரிப்படுத்த இதுவே வழி என்று அவர்‌ 


6 


தம்பினார்‌. பிற மதங்களைத்‌ தூஷிப்பதை அவர்‌ பின்வருமாறு 
கண்டித்தார்‌ : “ஒருவன்‌ அண்ணாந்து பார்த்து வானத்தை 
நோக்கத்‌ துப்புவது போன்றது இது. அந்த எச்சில்‌ வானைக்‌ 
களங்கப்படுத்துவதில்லை ; கீழே திரும்பி வந்து அவனுடைய 


உடம்பையே அசுத்தப்படூத்துகறது.”” 


ஒரு முறை கூட புத்தர்‌ சணந்து கனன்றதில்லை. ஒரு 
சமயம்‌ கூட கருணையற்ற வார்த்தையை அவர்‌ மொழிந்ததில்லை. 
அஞ்ஞான உலகம்‌ என்று நினைத்தாரே தவிர, கெட்ட உலகம்‌ 
என்று அவர்‌ நினைத்ததில்லை. எதிர்ப்புகளை அமைதியுடனும்‌ 
நம்பிக்கையுடனும்‌ அவர்‌ சமாளித்தார்‌. ஒரு சமயம்‌ ஒரு 
ஒருஹஸ்தன்‌ புத்தரைத்‌ ஒட்டி நொறுக்கனான்‌. “நண்பரே, ஒரு 
பிச்சைக்காரனுக்கு ஒரு இருஹஸ்தர்‌ உணவு படைக்கிறார்‌. அந்த 
உணவைக்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்‌ . பிச்சைக்காரன்‌ மறுத்தால்‌, அந்த 
உணவு யாரைச்‌ சேரும்‌ ?'” என்று அவனிடம்‌ புத்தர்‌ கேட்டார்‌, 
“ஏன்‌, அந்த ருஹஸ்தரைத்தான்‌ சேரும்‌”, என்று அவன்‌ 
பதிலளித்தான்‌. “அப்படியானால்‌, உமது வசவையும்‌ துவேஷத்‌ 
தையும்‌ நான்‌ ஏற்றுக்கொள்ள மறுத்தால்‌, அது உம்மிடமே 
இரும்பி வந்துவிடும்‌ அல்லவா ? ஆனால்‌ ஒரு நண்பரை இழந்து 
நான்‌ வறியனாகப்‌ போக வேண்டியிருக்கறது!'” என்று புத்தர்‌ 
பதிலளித்தார்‌. நிர்ப்பந்தமாக ஒருவரை மாற்றுவது என்பது 
புத்தரிடம்‌ அறவே கிடையாது. அவருடைய முறையின்‌ அடிப்படை 
யானது, அனுஷ்டானமே தவிர நம்பிக்கை அல்ல. மத மாற்றங்‌ 
“ களில்‌ புத்தருக்குச்‌ சரத்தை இல்லை. ஒரு சமயம்‌ ஒரு பிராமணனின்‌ 
ஹோம குண்டத்இன்‌ அருகே அமர்ந்து, புத்தர்‌ தம்‌ கருத்துகளை 
விளக்கொர்‌. ஆனால்‌ அந்தப்‌ பிராமணின்‌ தொழுகை முறையை 
அவர்‌ கண்டிக்கவேயில்லை, 
மாபெரும்‌ தர்ம வீரரான புத்தர்‌ மடாலயக்‌ கட்டுப்பாடு 
சம்பந்தமான அற்ப விஷயங்களையும்‌ கவனிக்க வேண்டியிருந்தது. 
புத்தரின்‌ உறவினனான தேவதத்தன்‌ அவரைக்‌ கவிழ்த்துவிட்டுத்‌ 
தலைமையைக்‌ கைப்பற்றச்‌ சதி செய்தான்‌. 
சங்கம்‌ ஆனால்‌ அவனுக்கு மன்னிப்பே ஒடைத்தது. 
மற்றொரு தரு ணத்தில்‌, வயிற்றுப்‌ 
போக்கினால்‌ கஷ்டப்‌ பட்ட ஒரு பிக்ஷ£ு, மலத்திலேயே படுத்துக்‌ 


7 


| 


ஈந்தார்‌. புத்தர்‌ தமது அணுக்கச்‌ இடர்‌ ஆனந்தர்‌ உதவியுடன்‌ 
அந்தப்‌ பிக்ஷ£வை நீராட்டி, வேறு படூக்கையில்‌ படூக்க வைத்தார்‌. 
தம்மைப்‌ போலவே அந்த நோயாளியையும்‌ கருதிச்‌ இச்சை செய்யு 
மாறு மற்ற பிக்ஷாக்களைப்‌ புத்தர்‌ கேட்டுக்கொண்டார்‌. பெளத்த 
சங்கத்தில்‌ ஜாதி பேதங்களுக்கு இடமில்லை. கடலில்‌ சங்கமம்‌ 
ஆகும்‌ பல்வேறு நதிகள்‌ தங்கள்‌ முந்திய பெயர்களையும்‌ தன்சை 
யையும்‌ இழப்பது போல, பெளத்த சங்கத்தில்‌ சேர்ப்வர்களும்‌ 
முந்திய ஜாதியையும்‌ பெயர்களையும்‌ இழக்கறார்கள்‌ என்றூ 
புத்தர்‌ போதித்தார்‌. பெண்களும்‌ புனித நிலையை அடைய 
முடியும்‌ என்று புத்தர்‌ கூறினார்‌. ஆனால்‌ அவர்களைச்‌ சங்கத்தில்‌ 
சேர்ப்பதற்கு மிகவும்‌ தயங்கினர்‌. ஆனந்தர்‌ பெருமுயற் செய்து 
பெண்களைச்‌ சங்கத்தில்‌ சேர்க்கக்‌ குருநாதரின்‌ அனுமதியைப்‌ 
பெற்றார்‌. பெண்களைச்‌ சங்கத்தில்‌ அணுமதித்திராவிடில்‌ புனித 
மதம்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ நீடித்திருக்கும்‌ என்றும்‌ ; பெண்களை 
அனும௫த்ததால்‌ அது ஐநூறு ஆண்டுகளே நிலைத்திருக்கும்‌ என்‌ 
றும்‌ புத்தர்‌ குறிப்பிட்டாராம்‌. சங்க விதிகளை அவர்‌ நிர்ணயித்‌ 
இருந்தார்‌. ஆனால்‌ தம்‌ காலத்துக்குப்‌ பிறகு, சங்கம்‌ விரும்பி 
னால்‌, முக்யேமற்ற விதிகளைக்‌ கைவிட அவர்‌ அனுமதித்தார்‌. 
எண்பதாவது வயதுவரை அலைந்து திரிந்து, உழைத்து 
புத்தர்‌ அயர்ந்து போய்விட்டார்‌. காசிக்கு 120 மைல்‌ வடகிழக்கே 
உள்ள சூநெகரத்தன்‌ அருகே ஒரு கராமத்தில்‌ 6. மு. 483-வது. 
ஆண்டில்‌ அவர்‌ காலமானார்‌. ஏதன்ஸ்‌ நகர வைதிக மதத்தை. 
i எதிர்த்த &ரேக்க ஞானி சாக்ரட்டீஸும்‌, 
முடிவு யூத மதத்தை எதிர்த்த ஏசுநாதரும்‌ 
பிராணத்‌ தியாகம்‌ செய்ய நேர்ந்தது. 
ஆனால்‌ வேத வைதிகத்தையும்‌ சடங்குகளையும்‌ அவர்களைவிடத்‌ 
இளிரமாக எதிர்த்த புத்தர்‌, எண்பது வயதுவரை வாழ்ந்து, 
ஏராளமான இடர்களைப்‌ பெற்று, தம்‌ ஆயுள்‌ காலத்திலேயே ஒரு 
மத ஸ்தாபனத்தையும்‌ உருவாக்‌கனார்‌. பின்னர்‌ அவர்‌ சாந்தி 
யுடன்‌ காலமானார்‌. வைதிகத்தை எதிர்த்த இவர்கள்‌ மூவரும்‌ 
வெவ்வேறு விதமாக நடத்தப்பட்டதற்கு 'மதம்‌ சம்பந்தமான 


இந்தியாவின்‌ மனப்பான்மையே காரணம்‌ போலும்‌. 


2. போதனைகள்‌ 
சார்நாத்‌ என்ற ஊரில்‌ இருந்த மான்‌ வனத்தில்‌ புத்தர்‌ 
முதன்‌ முதலாக உபதேசித்தார்‌. அந்த உபதேசத்தின்‌ வாசகம்‌ 
வழிவழியாக வந்து நமக்குக்‌ கடைத்திருக்கறது, அதில்‌ உள்ள 


சொற்களும்‌ கருத்துக்களும்‌ புத்தருடையவையே என்பதைச்‌ 
சந்தே8ப்பதற்கு யாதொரு காரணமும்‌ இல்லை. 

அந்தப்‌ போதனை மிகவும்‌ எளிமையானது. மத வாழ்வு 
வாழ விரும்புவோர்‌ புலன்‌ நுகர்ச்சியிலோ, கொடிய விரதங்களிலோ 
அழுந்தாமல்‌, இரண்டுக்கும்‌ மையமான மார்க்கத்தில்‌ செல்ல 
வேண்டும்‌ என்று புத்தர்‌ முதலில்‌ கூறுகிறார்‌. பின்னர்‌ துக்கம்‌, 
துக்க காரணம்‌, துக்க நிவாரணம்‌, துக்க நிவாரண மார்க்கம்‌ 
என்ற நான்கு பேருண்மைகளை அவர்‌ விவரிக்கிறார்‌. 

“பிறவி துக்கம்‌, மூப்பு துக்கம்‌, பிணி, துக்கம்‌, சாக்காடு 
துக்கம்‌. ..நமக்குப்‌ பிடிக்காத விஷயங்களுடன்‌ பிணைபட்டிருப்பது, 
நமக்குப்‌ பிடித்த விஷயங்களிலிருந்து பிரிந்து இருப்பது ஆகிய 

வையும்‌ துக்கமே. ஒருவன்‌ விரும்புவதைப்‌ 

1. துக்கம்‌ பெறாது இருப்பதுவும்‌ துக்கமே.” பிறப்பு, 

இறப்பு, துன்பம்‌, அன்பு ஆகியவை உல 

கெங்கும்‌ காணப்படும்‌ விஷயங்கள்‌. இசைவு அற்ற, ஸ்ருதி பேத 

நிலையைக்‌ காட்டும்‌ அறிகுறிகள்‌ அவை. முரண்பாடே மனிதனின்‌ 

துன்பத்துக்கு ஆணிவேர்‌, அவனது ஆத்மிகப்‌ பிணி. நிலையற்ற 

ஜீவராசிகள்‌ அனைத்திலும்‌ இது பரவிப்படர்ந்து நிற்றேது. 
இதிலிருந்து தப்ப வழி காண முடியும்‌, காணவேண்டும்‌. 

ஒவ்வொன்றுக்கும்‌ காரணம்‌ உண்டு; காரணத்துக்கு விளைஷ 

உண்டு. பிரபஞ்சம்‌ முழுதையும்‌ ; கடவுளரையும்‌ மாந்தரையும்‌ ; 

சுவர்க்கத்தையும்‌ பூமியையும்‌ இந்த எளிய தத்துவமே நடத்துறேது. 

மனித வாழ்க்கைச்‌ சம்பவங்களையும்‌ சரித்திர 

2. காரணம்‌ நிகழ்ச்சிகளையும்‌ கூட இதுவே நடத்துறது. 

துக்கத்தின்‌ காரணத்தைக்‌ கண்டுபிடித்து 

ஒழித்தால்‌, துக்கமும்‌ மறைந்து விடம்‌. வாழும்‌ ஆசையே இந்தக்‌ 

காரணம்‌. அறியாமையின்‌ வீளைவே ஆசை. அறியாமை எழுந்தால்‌ 


9 


பிரபஞ்சத்தின்‌ வாழ்வுடன்‌ பிணக்கு ஏற்படறைது, வாழ்வின்‌ 
ஒருமை சிதைஜறது. தனித்தன்மையை மிகைப்படுத்துதல்‌, தன்னை 
ஒதுக்கக்‌ கொள்ளல்‌, உலக ஸ்ருதியுடன்‌ ஒத்திசைய மறுப்பது 
ஆஃயவை விளைன்றன. ஆசைகளும்‌ ஏக்கங்களும்‌ எழுந்து, ஆன்‌ 
மாவைச்‌ சித்திரவதை செய்து, அதை அடிமைப்படுத்துன்றன. 
இந்தத்‌ தளைகளை அறுத்து விடுதலை பெற ஆன்மா துடிக்கிறது. 
அறியாமையை உள்ளுணர்வு ஒழிக்கும்‌ ;5 ஆசையை ஒழுக்க முயற்சி 
ஒழிக்கும்‌. 


கர்மம்‌, மறுபிறவி என்ற கோட்பாடுகளைப்‌ புத்தர்‌ ஏற்றுக்‌ 
கொள்வறார்‌. ஒருவன்‌ என்ன கர்மம்‌ (செயல்‌) புரிகறானோ, அதே 
கர்மமாக ஆஃவிடூறோன்‌. நமது ஒழுக்க உலகை நல்லதாகவோ 
இயதாகவோ நாமே சதா உருவாக்கக்‌ கொண்டிருக்கறோம்‌. ஒவ்‌ 
வொரு சிந்தனையும்‌, உணர்ச்சியும்‌, விருப்‌ 

கர்மம்‌ பமும்‌ நமது சொந்தப்‌ பரிணாமத்துக்கு 
ஓரளவு காரணமாதறது. மனித இனம்‌ 

சதா தன்னைத்‌ தானே உருவாக்கக்‌ கொண்டிருக்றெது. எல்லை 
யற்ற தர்ம நியதியின்‌ (அறநெறி) - ஆதிக்கத்துக்கு உட்பட்டதே 
வாழ்வு என்று புத்தர்‌ கருதுகிறார்‌. நமது செயல்களின்‌ விளைவு 
களிலிருந்து நாம்‌ தப்பவே முடியாது. பிணி, நஷ்டம்‌, தோல்வி, 
ஏமாற்றம்‌, பாசத்தின்‌ வடூக்கள்‌, காரிய விரயம்‌ முதலிய 
எல்லாத்‌ துன்பங்களுக்கும்‌ தார்மிக முக்கியத்துவம்‌ உண்டு ; 
அவை தார்மிக ரீதியான காரண-காரியத்‌ தொடர்பு உள்ளவை. 
தன்னலத்துக்குத்‌ தண்டனையும்‌, தன்னலமற்ற வாழ்க்கைக்கு 
மனச்சாந்தி என்ற வெகுமதியும்‌ உண்டு என்றும்‌ ; நாம்‌ செய்தது 
என்ன என்பதை உணர வேண்டிய நிர்ப்பந்தம்‌ வரும்‌ என்றும்‌ 
புத்தர்‌ உறுதியாக நம்பினார்‌. “என்‌ கருமமே என்‌ உடைமை? 
என்‌ கருமமே என்‌ பிதிரார்ஜிதம்‌ ; என்‌ கருமமே என்னைத்‌ தாய்‌ 
கும்‌ கருக்குழி ; என கருமமே என்‌ இனம்‌; என்‌ கருமமே 


எனக்குப்‌ புகலிடம்‌,” என்பது அவர்‌ வாக்கு. 


இந்தத்‌ தர்ம நியதியின்‌ ஆளுகையானது நிரந்தர நரகம்‌ 
என்ற பயங்கரத்தை நீக்குறேது என்பது ஆறுதல்‌ தரும்‌ விஷய 


10 


மாகும்‌. எந்த நரகக்‌ குழியும்‌ நிரந்தரமாக இருக்க முடியாது. 
சுவர்க்கமும்‌ நரகமும்‌ ஆதி அந்தம்‌ உள்‌ 
ளவை, அநித்தியமானவை. அவற்றுக்கு 
முடிவு உண்டு; அவை எப்‌?பாது முடியும்‌ 


தர்மம்‌ 
என்பது நம்மையே பொறுத்திருக்றேது. ஒவ்வொரு இய உணர்ச்சி 
யையும்‌ இனியதாக மாற்றுவற்கும்‌ ; ஒவ்வொரு ஒழ்த்தர எண்ணத்‌ 
தையும்‌ ஒூக்குவதற்கும்‌ ; தாழ்வுபடூத்தும்‌ ஒவ்வொரு சபலத்‌ 
தையும்‌ ௮டக்குவதற்கும்‌ இம்முயற்சியில்‌ முக்யெத்துவம்‌ உண்டு. 
ஆனால்‌ வறுமை அல்லது துன்பத்தைப்‌ பற்றி நமக்கு அக்கறை 
வேண்டாம்‌ என்றும்‌, அவரவருக்கு விநித்ததே ஒடைக்கும்‌ என்றும்‌ 
நாம்‌ நினைக்கக்‌ கூடாது. அவ்வாறு நினைப்பது ஜீவராசிகளின்‌ 
சகோதர பாவத்துக்கு முரணானது. அவ்வாறு நினைப்பவனைத்‌ 
தர்ம நியதி கடுமையாகத்‌ தண்டிக்கும்‌. ஏனெனில்‌ அதன்‌ மன்‌ 
னிப்புக்கும்‌ இரக்கத்துக்கும்‌ அவன்‌ தன்னைப்‌ பாத்திரமாக்கக்‌ 
கொள்வதில்லை. எந்தத்‌ தனிப்பட்ட தெய்வத்தின்‌ குறுக்கம்‌ 
அந்த நியதி இயங்குவதற்குக்‌ காரணம்‌ அல்ல; தெய்வ அநீதி 
அல்லது யதேச்சாதிகாரத்‌ இருவிளையாடலுக்கு இடமில்லை . 


இந்தனைகள்‌, ஆசைகள்‌, பாசங்கள்‌, உணர்ச்சிகள்‌ ஆலய 


வற்றின்‌ கோவையே ஒருவனது அகவாழ்வு. இவற்றையெல்லாம்‌ 
பிணைத்து நிற்கும்‌ தேகம்‌ என்ற கமிறானது மரணத்தின்‌ போது 

இற்று விழுந்ததும்‌ கட்புலனுக்குத்‌ 
மறுபிறவி தெரியாத அந்தக்‌ குணங்கள்‌ எல்லாம்‌ 

வேறு ஒரு நபரைத்‌ தோற்றுவிக்கன்றன. 
மாண்டவனின்‌ தொடர்ச்சியாக, அவன்‌ சேகரித்து வைத்த வினை 
களை இந்தப்‌ புதுமனிதன்‌ அனுபவிக்கிறான்‌. ஸ்தூல மனிதனை 
உருவாக்கும்‌ பஞ்ச பூதங்கள்‌ மாறிக்கொண்டே இருக்கின்றன ; 
ஆனால்‌ அவை பிரிந்து கலைவஇில்லை. அவற்றைப்‌ பிணைத்து 
வைத்து, மீண்டும்‌ மீண்டும்‌ பிறப்பிக்கும்‌ சக்தியை--அதாவது 
ஆசையை, தான்‌ எனத்‌ தனித்து வாழும்‌ ஆசையை விக்கும்‌ 
வரை அவை கலைந்து சிதறமாட்டா. 


அறியாமையை அகற்ற மாசற்ற சலம்‌, நல்லொழுக்கம்‌ 
அவயம்‌. சீலமும்‌ உள்ளுணர்வும்‌ (பிரக்ஞையும்‌) பிணைப்‌ 


11 


யுள்ளவை. நியதிகள்‌, சம்பிரதாயங்கள்‌, சட்டங்கள்‌, சடங்குகள்‌ 

பற்றிப்‌ புத்தர்‌ பேசவில்லை. நல்ல இதம: 
3. எண்‌ வழி மும்‌, நல்ல மனதும்‌ கொண்டிருந்தால்‌ 

நற்கருமங்களைப்‌ புரிந்து இன்பம்‌ அடை 
யலாம்‌. நல்லுணர்ச்சியும்‌ நற்கருமமே அவரது மதத்தின்‌ அடிம்‌ 
படை. பூரண வாழ்வுக்குத்‌ தெய்வம்‌ அல்லது வேறு புறச்‌ சக்த 
களுடன்‌ சம்பந்தம்‌ இருப்பதாக அவர்‌ கருதவில்லை. மனிதனுக்கு 
நன்மையும்‌ இன்மையும்‌ ஏற்படுவது அவனது சொந்தச்‌ சக்திக்கு, 
உட்பட்டதே என்று அவர்‌ போதிக்றோர்‌. “வாருங்கள்‌ சீடர்களே, 
துன்பத்தை ஒழிக்கப்‌ புனித வாழ்க்கை நடத்துங்கள்‌,” என்று 
அவர்‌ அழைக்கறார்‌. அவர்‌ காட்டியுள்ள அஷ்டாங்க மார்க்கம்‌ (எட்டு 
வழிகள்‌) பூரணத்வம்‌ அடைவதற்கான ஒரு ஏணியே. நல்லறிவு, 
ரூல்ல நோக்கங்கள்‌, நல்லுரை, நற்கரு மம்‌, நல்வாழ்வு, நன்முயற்‌ி, 
நல்ல மனநிலை, நல்ல இயானம்‌ ஆகியவையே இந்த எண்‌ வழிகள்‌. 


நல்ல இருஷ்டியே, நல்லறிவே முதற்படி. நான்கு பேருண்‌ 
மகளை அறிவதே நல்லறிவு. இந்த உண்மைகளைப்‌ புத்திபூர்ஷ 
மாக மாத்திரம்‌ அறிந்தால்‌ போதாது. ஒவ்வொரு மனிதனும்‌ 
ஆத்மபூர்வமாக இவற்றை ஆராய்ந்து, தானே கண்டுபிடித்து, 
எடைபோட்டுப்‌ பார்க்க வேண்டும்‌. ஏதோ அபிப்பிராயத்தை. 
மாற்றிக்‌ கொள்ளும்‌ விஷயம்‌ ௮ல்ல இது. சுபாவத்தையே அடி 
யோடு மாற்றி, ஆத்மாவின்‌ ஆழத்தையே பாதிக்கும்‌ விஷயம்‌ 
இது. நல்ல நோக்கங்கள்‌ என்ற இரண்டாவது படியில்‌ இது. 
கொண்டுவிடூ£றது. துறவு, தயாளம்‌, கருணை என்பவையே நல்ல: 
நோக்கங்கள்‌. இன்பங்களைத்‌ துறக்கவும்‌, துவேஷத்தை ஒழிக்கவும்‌, 
இமை செய்யாமல்‌ இருக்கவும்‌ உறுஇபூணும்‌ நிலை இது. 


பொய்‌ மொழிதல்‌, அவதூறு சொல்லுதல்‌, இட்டூதல்‌, கடும்‌ 
வார்த்தைசளை உபயோடத்தல்‌, வீண்‌ பேச்சு ஆஃயவற்றைத்‌ தவிர்ப்‌ 
பதே நல்லுரையாகும்‌. கொல்லாமை, திருடாமை, புலணுகர்ச்சியில்‌ 
அழுந்தாமை ஆூயவையே நற்கருமம்‌. ஆயுத வியாபாரி, அடிமை 
வியாபாரி, கசாப்பு வியாபாரி, பொது விடூதி நடத்துபவன்‌, பாஷாண 
வியாபாரி என்ற தஃக்கப்பட்‌ட பிரவிருத்திகளை மேற்கொள்ளாமையே 


12 


த்‌ படபட 


்‌ ்‌ og 
நல்வாழ்வாகும்‌. தமது பிக்ஷாக்கள்‌ *எச்சிமயத்‌ திலும்‌ சிப்பாய்கள்‌ 
ஆகக்கூடாது என்று புத்தர்‌ வீதித்தார்‌. இந்த அஷ்ட மார்க்கம்‌ 
வெறும்‌ ஒழுக்கக்‌ கோட்பாடு மாத்திரம்‌ அல்ல; அது ஒரு 


வாழ்க்கை முறையும்‌ ஆகும்‌. 


இய மனநிலைகள்‌ எழுவதை ஒடுக்குதல்‌, ஏற்கெனவே 
எழுந்துள்ள இய நிலைகளை ஒழித்தல்‌, நல்ல மன நிலைகளைத்‌ தூண்டு: 
தல்‌, ஏற்கெனவே உள்ள நல்ல நிலைகளைப்‌ பூரணமாக்குதல்‌ 
ஆூயவை நல்முயற்‌ச எனப்படும்‌. மனத்தைப்‌ பண்படூத்துவதன்‌ 


ஆரம்பம்‌ அது. தன்னைத்‌ தானே கண்காணிப்பதன்‌ மூலம்‌ மனித 
மனம்‌ என்ற பாதாள லோகத்தைக்‌ கட்டுப்படூத்தவும்‌; மனதுக்கும்‌, 
ஆன்மாவுக்கும்‌, தேகத்துக்கும்‌ இடையே சமநிலையை ஏற்படுத்த 
, வும்‌ முடியும்‌. ஒரு மனிதன்‌ மற்றவர்களை மாத்திரம்‌ ஏமாற்றுவது. 
இல்லை ; தன்ஃை. யும்‌ ஏமாற்றிக்‌ கொள்வறான்‌. நாம்‌ பெரும்பாலும்‌ 
இயந்திரங்கள்‌ போல வாழ்&றோம்‌. நமது எண்ணங்களும்‌ 
உணர்ச்சிகளும்‌ பழக்கம்‌ என்ற தடத்தில்‌ செல்கின்றன. ஆத்ம 
பரிசோதனை மூலம்‌ இந்த யாந்திரீகப்‌ போக்கை ஒழித்து, ஆத்‌. 
மாவை அறிய நாம்‌ முயல்கறோம்‌. சோம்பலும்‌ சோர்வும்‌, 
இய ஆசைகளைப்‌ போலவே, ஆன்மிக வளர்ச்சிக்கு ஊறு, 
செய்பவை. நல்ல மனோ நிலை என்ற மார்க்கத்தின்‌ 
மூலம்‌ தேகத்தையும்‌ ஆன்மாவையும்‌ 
பரபரப்பையும்‌ சோர்வையும்‌ அடக்க), தன்னடக்கத்தையும்‌ விழிப்‌: 
பான மனதையும்‌ பெறவேண்டும்‌. தன்னையறிவதன்‌ மூலம்‌ 
இயந்திர கதியிலோ அலட்சியமாகவோ செயலாற்றுவதைத்‌ 
தவிர்த்து, தன்னைத்தானே வெல்லும்‌ நிலை அது. சிரஞ்சீவித்வக்‌ 
கண்ணோட்டத்துடன்‌ விஷயங்களைக்‌ காணும்‌ நிலை அது. 


கண்காணித்து, 


ட கக்க 


அடுத்தபடி, நல்ல தியானம்‌. இதில்‌ நான்கு விதத்‌ தியானங்‌ 
கள்‌ உண்டு. ஆசையை அடக்‌8ச்‌ செயல்‌ புரியாமல்‌ இருப்பதே நல்‌ 
வாழ்வு எனப்‌ புத்தர்‌ போஜதீததாக ஒரு வி௫த்திரத்‌ கருத்து நிலவு 


1 பற்‌ சத்தியத்தை அறியுவேண்டும்‌ என்ற. 
| , அதற்கான முயற்சிகளைச்‌ செய்தல்‌, 
ன்‌ த்க்‌ தரத்‌ அப்யசித்தல்‌, 


வர்ற நள்‌ ம்மியும்‌ தளராது. 


தியானம்‌ 


இடையறாது சபலங்களை 


இருத்தல்‌--இவை யெல்லாம்‌ மனிதன்‌ ரமான பிரயத்தனங்கள்‌ 


"செய்யவும்‌, வீர சாகசங்களைப்‌ புரியவும்‌ வல்லவன்‌ என்ற நிச்யத்தை 
ஆதாரமாகக்‌ கொண்டவையே. இயானம்‌ என்பது ஒருமுகமான 
கவனம்‌ செலுத்துவதாகும்‌. தவிர முயற்சியே அது ; சங்கற்பத்தை 
யும்‌ சிந்தனையையும்‌ ஒன்றிக்‌ கலக்கவைக்கும்‌ ஏகாக்கர நிலையே 
அது. செயலற்ற விழிதுயில்‌ நிலையல்ல அது. ஒவ்வொருவனும்‌ 
தானாகவே, தனது சங்கற்பத்தின்‌ மூலமே, கதிமோட்சம்‌ தேட 
வேண்டும்‌ என்பது புத்தரின்‌ போதனை. இத்தகைய பிரம்மாண்ட 
முயற்சியில்‌ ஈநீபட ஒவ்வொருவனுக்கும்‌ பிரம்மாண்ட சங்கற்பம்‌ 
வேண்டும்‌. அத்யாத்மிக அனுபவத்தை முயன்று பெற வேண்டும்‌. 
முற்றிலும்‌ வரப்பிரசாதமாக அது கிடைக்காது. அத்யாத்மவாது 
இறந்த மனத்தினனே தவிர வெறுமை மனத்தினன்‌ அல்ல. 
கடுமையான கட்டூப்பாடு நிறைந்த வாழ்க்கையையே அவன்‌ நடத்து 
இறான்‌. 
அஷ்ட மார்க்கத்தின்‌ முடிவாக, சிகரமாக விளங்குகிறது 
நல்ல இயானம்‌. மனச்‌ சேஷ்டைகளும்‌ புலன்‌ சேஷ்டைகளும்‌ 
டங்‌, இந்தனை சிதறுவது நிற்கும்‌ போது, ஆன்மா அதி உன்னத 
மான, அது தூய்மையான நிலையை அடைந்து, தனது இயல்புக்கு 
உகந்த கலப்பற்ற ஆனந்தத்தை அனுப 
சிகரம்‌ விக்கறது. அறியாமையும்‌ ஆசையும்‌ 
மறைந்து, ர்க்க இருஷ்டியும்‌ புனிதமும்‌ 
"தோன்றுவதால்‌ இடைக்கும்‌ ௮த உன்னத வாழ்வின்‌ சாரமே இந்த 
நிலை. எல்லையற்ற சுதந்திரத்தையும்‌ அறிவையும்‌ நெருங்கி அறு 
“பவிக்கும்‌ நிலை அது. 
பிக்ஷாக்களுக்கும்‌ இல்லறத்தாருக்கும்‌ அணுஷ்‌ டான சாத்திய 
மான முறைகளைப்‌ புத்தர்‌ அளிக்கறார்‌. இல்லறத்தாருக்கு அவர்‌ 
போதிக்கும்‌ ஐந்து ஒழுக்க விதிகள்‌ வருமாறு :- கொல்லாமை, 
இருடாமை, புலனுகர்ச்‌ சியில்‌ அழுந்தாமை, 
அகர்மம்‌ 3 பொய்யாமை, லாபி வஸ்துக்களைத்‌ தவிர்த்‌ 
தல்‌ ஆகியவை. செயல்‌ புரியாமல்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று அவர்‌ கூறவில்லை. அகர்ம (சும்மா இருக்கும்‌) 
இத்தாந்தத்தை அவர்‌ போதிக்கறாரா என்று ஒரு ஜைன €ருஹஸ்‌ 
தன்‌ கேட்டபோது புத்தர்‌ சொல்லுறார்‌: **செயலற்று இருக்கும்‌ 


14 


தத்துலத்ளசத்‌ தவி செளதமன்‌ சனடப்பீடிப்பதாக எல்‌ னைர்‌ 


பற்றி யார்தான்‌ சொல்ல முடியும்‌ ? மனோவாக்குகாய ரீதியாகத்‌. 
தமை செய்யக்கூடாது என்று நான்‌ பறைசாற்று£றேன்‌. பல்வேறு: 
இய காரியங்களைச்‌ செய்யக்கூடாது என்று பறைசாற்று£றேன்‌..., 
மனோவாக்குகாய ரீதியாகப்‌ பல்வேறு நல்ல காரியங்களைச்‌ செய்ய: 
மீவண்டும்‌ என்று பறைசாற்று&றேன்‌.”” 
புத்தரின்‌ ஒழுக்கக்‌ கோட்பாட்டில்‌ நற்காரியங்களைவிட அன்பே: 
முக்கயமானது. “இதயத்தை வீடுதலை செய்யும்‌ அன்பில்‌ மாகா 
ணிப்பங்கு கூடப்‌ பெறமாட்டா எத்தகைய நற்சருமங்களும்‌, இத. 
யத்தை வீடுதலை மெய்யும்‌ அன்பில்‌ அடங்‌ 
அன்பு தயவையே அவை (அக்கருமங்கள்‌). அது. 
ஜ்வலிக்றேது, ஒளி தருகிறது, ஜோதி 
வீசு£றது.”” தாய்‌ தன்னுயிரையும்‌ பொருட்படூத்தாமல்‌ தனது 
ஒரே குழந்தையைக்‌ கண்காணிப்பது போல, ஒவ்வொருவரும்‌ எல்லா 
ஜீவராசிகளையும்‌ நேசிக்க, எல்லையற்ற அன்பை வளர்க்க வேண்டும்‌,” 
பிற உயிர்களைப்‌ போற்றுதல்‌, ஒழுக்கத்தின்‌ முக்ய அம்சமாகும்‌. 
நல்ல பெனத்தன்‌ எவனும்‌ தன்‌ ம&ழ்ச்சிக்காக மிருகங்களைக்‌. 
கொல்வதோ, புலால்‌ உண்பதோ இல்லை. அவனுடைய பணிவுள்ள 
சோதறர்கன்‌ அவை. தெய்விக உரிமையுடன்‌ ௮வன்‌ மேலாதிக்கம்‌ 
செலுத்துவதற்கான மட்டமான ஜந்துக்கள்‌ அல்ல அவை. உன்னத 
உணர்வும்‌ உயிர்களிடத்து அன்பும்‌ வேண்டும்‌ என்பது புத்தரின்‌ 
கட்டளை. பாபத்தைப்‌ பற்றி அவர்‌ பிரஸ்தாபிக்கவில்லை ; அறியா 
மையைப்‌ பற்றியே பிரஸ்தாபிக்கறார்‌. அனுதாபத்தாலும்‌ ஞானத்‌ 
தாலும்‌ அறியாமையைக்‌ குணப்படுத்த முடியும்‌. 
ஒருவன்‌ அறியாமையை வென்றுடி பாபபரிகாரம்‌ கேட்கும்‌ 
கர்மங்களின்‌ சக்தியை முறியடித்து, ஆசையையும்‌ ஏக்கத்தையும்‌ 
ஒழித்து, ஞானம்‌ பெறும்‌ போது, வாழும்‌ உலூலிருந்து உயிர்‌ 
உலகத்துக்கு மாறுகறான்‌. உருவமும்‌ 
4. நிர்வாணம்‌ அருவமும்‌ அற்ற, நோவும்‌ இன்பமும்‌ 
அற்ற நிலை அது. அந்த நிலையை 
மனித உள்ளத்தால்‌ உருவகப்படுத்த முடியாது. அதுவே 
பிறவிப்‌ பிணியிலிருந்து விடுதலை, நிர்வாணம்‌. அதன்‌ 
தன்மையை விளக்கச்‌ சொல்ல புத்தர்‌ மறுத்துவிட்டார்‌. விளக்கு 


15 


வதில்‌ பயனும்‌, அர்த்தமும்‌ இல்லை போலும்‌. ஆனால்‌ தமது வழி 
யைக்‌ கடைப்பிடிப்போருக்கு இவ்வாழ்வீலேயே அந்தப்‌ புனித 
நிலை கடைக்கும்‌ என அவர்‌ வாக்களிக்கறார்‌. சடங்குகள்‌, விரதங்‌ 
கள்‌, கடவுளர்கள்‌ பற்றி அவர்‌ பிரஸ்தாபிக்கவில்லை. தம்மை வழி 
படுமாறு கூட அவர்‌ கூறவில்லை. அவர்‌ சத்தியத்தைக்‌ கண்டு 
பிடித்தவர்‌, சத்திய போதகர்‌. ஒழுக்கக்‌ கட்டுப்பாட்டில்‌ மாத்திரமே 


. அவரக உபதேசம்‌ ஒருமுகமான கவனம்‌ செலுத்துகறேது. அக்காலக்‌ 


குதர்க்கவாஇகளுக்குப்‌ போட்டியாக அவர்‌ அத்யாத்மிகச்‌ சர்ச்சை 
களில்‌ இறங்கவில்லை. உலகம்‌ எல்லையற்ற பரவெளியா அல்லது 
எல்லை உள்ளதா ; அதற்கு ஆதி உண்டா இல்லையா ; சத்தியத்தை 
அடைந்தவனுக்குத்‌ தனித்தன்மை உண்டா இல்லையா ; அவன்‌ 
மரணத்துக்குப்‌ பிறகும்‌ வாழ்வானா, மாட்டானா என்பவை பற்றி 
வாதிக்கப்‌ புத்தர்‌ முன்வரவில்லை. 

புத்தரிடம்‌ ஆகம சித்தாந்தங்கள்‌ ஓடையா. எக்காலமும்‌ 
தம்மிடம்‌ இருந்துவரும்‌ விவேகத்துடன்‌ தாம்‌ பூமிக்கு வந்திருப்ப 
தாக அவர்‌ உரிமை கொண்டாடவில்லை. எண்ணற்ற பிறவிகளில்‌ 
பொறுமையுடன்‌ முயன்றே விவேகத்தைத்‌ தாம்‌ பெற்றதாக அவர்‌ 
கூறுஇறார்‌. தம்‌ 'ஒடர்களுக்கு ஆன்மிக வளர்ச்சிக்கான ஒரு இட்‌ 
டத்தை அவர்‌ தரு&றாரே தவிர, வழிகாட்டூகறாரே தவிர, இத்தாந்‌ 
தத்தைத்‌ தரவில்லை. சத்திய சோதனையை நிறுத்தச்‌ சித்தாந்தங்கள்‌ 
சாக்குப்‌ போக்காஜவிடூம்‌ என்பது அவருக்குத்‌ தெரியும்‌. சாட்சியம்‌ 
எதிராக இல்லாமல்‌, ஒரு சித்தாந்தம்‌ எதிராக இருப்பதற்காக நாம்‌ 
உண்மைகளை ஏற்க மறுப்பது சகஜம்‌. ஞானம்‌ பெற்றார்‌ என்ற 
உண்மையிலிருந்து புத்தரின்‌ போதனை தொடங்குகறது. சொல்‌ 
லுக்கு அடங்காத ஆத்மிக அனுபவமே அந்த ஞானம்‌. இந்த 
அனுபவத்தையும்‌, இதை அடைவதற்கான வழியையும்‌ பற்றியதே 
அவரிடம்‌ இருக்கக்‌ கூடிய கோட்பாடு எல்லாம்‌. முட்டைக்குள்‌ 
இருக்கும்‌ கோழிக்குஞ்சு வெளி உலகைப்‌ பற்றிக்‌ கற்பனை செய்து 
கொள்வது போலத்தான்‌, அமரத்வம்‌ பற்றிய நமது இத்தாந்தங்‌ 
களும்‌ என்று புத்தர்‌ கூறுூறார்‌. சத்தியத்தை அறிய வேண்டும்‌ 
என்றால்‌ அதற்கான மார்க்கத்தைத்‌ கடைப்பிடித்தால்தான்‌ 
நடக்கும்‌. 1 

புத்தர்‌ இவ்விஷயத்தில்‌ உல$ூன்‌ மாபெரும்‌ சிந்தனையாளர்‌ 
களை ஒத்‌இருக்கறார்‌. இளைஞர்களைக்‌ கெடூப்பதாகக்‌ ஒரேக்க ஞானி 


16 


சாக்ரட்டீஸ்‌ மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. தம்மிடம்‌ சித்தாந்த 
எதுவும்‌ இல்லை என்று இதற்குச்‌ சாக்ரட்டீஸ்‌ பதிலளித்தார்‌. சித்‌ 
தாந்தங்களை ஏசுநாதர்‌ வெறுத்துத்‌ தள்ளினார்‌. சித்தாந்தங்களை 
அவர்‌ போதிக்கவில்லை ? மத ஸ்தாபனத்தை அவர்‌ நிறு வவில்லை. 
யுதிய வாழ்க்கைப்‌ பாதையைக்‌ காட்டுவதே அவரது நோக்கம்‌. சிலுவை 
ஒரு புதிய மதத்தின்‌ சின்னமே தவிர ஒரு சித்தாந்தத்தின்‌ ஈன்‌ 
னம்‌ அல்ல, சிலுவையைத்‌ தாங்குவது இட்சையின்‌ நிபந்தனை. 
அதாவது இமையை நன்மையால்‌ வெல்லவேண்டும்‌, மனப்பான்மை 
மாறவேண்டும்‌, அகந்தையை ஒழிக்க வேண்டும்‌ ; புகழ்‌, பெருமை 
யற்றிய மண்ணுலக அளவுகோலைக்‌ கைவிட வேண்டும்‌. 


3. விமர்சனம்‌ 


புத்தர்‌ எவ்வாறு இந்இத்தார்‌, ௮ல்லது அவர்‌ எவ்வாறு 
இந்தித்தார்‌ என அவரது ஆதிச்‌ டர்கள்‌ கருதினார்கள்‌ என்பதை 
அறிய வேண்டுமானால்‌, நாம்‌ 8. மு. ஆறாவது நூற்றாண்டில்‌ 
இந்தியா இருந்த நிலைமையைக்‌ கற்பனை செய்து பார்க்க வேண்டும்‌. 
மற்றவர்களைப்‌ போலவே சிந்தனையாளர்களும்‌ காலத்திலும்‌ இடத்தி 
லும்‌ வேர்‌ ஊன்றியவர்கள்‌ தான்‌. தங்கள்‌ சகாப்தத்தின்‌ சிந்தனைப்‌ 
. போக்குடன்‌ மேதாவிகள்‌ தங்கள்‌ சிரஞ்சீவிச்‌ 
அந்த சகாப்தம்‌ * சொந்தக்‌ கருத்துகளைச்‌ சேர்க்‌கறார்கள்‌. 
ஆனால்‌ தாங்கள்‌ வாழும்‌ சகாப்தத்தை 
அடியோடு கடந்து நிற்க அவர்களால்‌ முடியாது, கடந்து நிற்பதுவும்‌ 
இல்லை. தங்கள்‌ சககாலத்தவர்களின்‌ கேள்விகளுக்கு விடை கூற 
அவர்கள்‌ முயல்தறார்கள்‌. பரம்பரையாக வந்துள்ள கருத்து 
களுடன்‌ தொடர்புள்ள விடைகளையே அவர்கள்‌ அளிக்கறார்கள்‌. 
அவர்கள்‌ கூறும்‌ விடைகளில்‌ தவிரப்‌ புதுமை இருக்கலாம்‌. ஆனால்‌ 
ங்ழைய அரைகுறைக்‌ கருத்துகளையும்‌ எண்ணங்களையும்‌ உபயோ 
இத்தே அவர்கள்‌ தங்கள்‌ புதிய, ஆழ்ந்த உண்மைகளை வகுக்கறார்‌ 
கள்‌. பழைய கருத்துகளுக்குப்‌ புது வியாக்யானம்‌ கூறுவதன்‌ 
மூலம்‌ அவர்கள்‌ புஇய கருத்துகளை உருவாக்கு£றார்கள்‌. 


சரித்திர உணர்வு இல்லாதவர்கள்‌ புத்தரை அபாரமாக 
ஏத்தியோ இறக்கயோ விமர்சனம்‌ செய்கிறார்கள்‌. பத்தொன்பதா 
வது நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ மேற்கு நாடுகளில்‌ பெளத்த மதக்‌ 


17 


கருத்துகள்‌ பரவின. அக்காலத்தில்‌ விஞ்ஞானத்தாலும்‌, லோகா 
யத ஞானத்தாலும்‌ மேற்கு நாடுகளில்‌ 
தவறான ஈசுவர சம்சய வாதம்‌ பரவிப்‌ படர்ந்திருந்‌. 
கருத்துகள்‌ தது. நிதர்சன வாதம்‌, நாஸ்திகம்‌, மனித 
நல வாதம்‌ முதலியவற்றுக்கு மிகுந்த. 
ஆதரவு இருந்து வந்தது. மனித இனத்தின்‌ இன்பம்‌, பெருமை, 
மனோ சக்கி ஆகியவற்றை. நிலைநாட்டியவர்‌ புத்தர்‌ என்று யனித. 
நல வாதிகள்‌ போற்று8றார்கள்‌. பரம்பொருளை அறிய முடியாது 
என்பவர்களும்‌, அறிவதற்குப்‌ பரம்பொருளே இல்லை என்பவர்‌ 
களும்‌ அவரது பெயரை உபயோக்கறார்கள்‌. எல்லாம்‌ மனத்தின்‌ 
இருஷ்டிகளே என்று கருதும்‌ அக்னேய வாதிகளும்‌ புத்தரை 
உதாரணம்‌ காட்டூறார்கள்‌. சமூக லட்சிய வாதிகள்‌, தார்மிக 
அத்யாத்மவாதிகள்‌, பகுத்தறிவு வாதிகள்‌ ஆ௫யோரும்‌ தங்களுக்கு. 
ஆதாரமாக அவரைக்‌ குறிப்பிடுகறார்கள்‌. புத்தரின்‌ போதனைக்கு, 
நமது சகாப்தத்திலும்‌ மிகுந்த முக்யேத்துவம்‌ உண்டு. எனினும்‌. 
அவர்‌ வாழ்ந்த காலத்தின்‌ சூழ்நிலையை அறியாமல்‌ அவரது 
உபதேசத்தை நாம்‌ சரிவரப்‌ புரிந்து கொள்ளமுடியாது. 
முக்கி பெற அக்காலத்தில்‌ நான்கு பிரதான மார்க்கங்கள்‌ 
போதிக்கப்பட்டன : (1) பிரார்த்தனையும்‌ வீழிபாடுமே கடவுளின்‌ 
அருளைப்‌ பெறச்‌ சிறந்த சாதனம்‌ என்று வேதங்கள்‌ கூறின. (2) 
யாகங்கள்‌ செய்து கடவுளுக்கு ஆகுதிகள்‌ கொடுக்கும்‌ வழக்கம்‌ 
அக்காலத்தில்‌ பிரப்லமாக இருந்தது. 
நான்கு முறைகள்‌ யாகம்‌ மாத்திரம்‌ போதாது என உபநிஷத்‌, 
துகள்‌ ஒப்புக்கொள்கன்றன. எனினும்‌. 
இகத்தில்‌ இன்பம்‌ அடையவும்‌, மோட்சத்தில்‌ இடம்‌ பெறவும்‌ 
உபயோகமானது யாகம்‌ என அனுமதிக்கப்பட்டது. (3) சில பிரிவி. 
னர்‌ இடையே தவ முறை பிரபலமாக இருந்தது. குடியாமை, 
பிரம்மச்சரியம்‌, ஏகாக்‌8ர சந்தை ஆ௫ூயவற்றின்‌ மூலம்‌ சந்தனா 
சக்தியையும்‌ திடசய்கற்பத்தையும்‌ அதிகரிக்கலாம்‌. ஆனால்‌ ஆசை 
களை நிர்ப்பந்தமாக அடக்£யும்‌, உடலை வருத்தியும்‌ அதீத சக்திகளைப்‌ 
பெறலாம்‌ எனத்‌ தபஸ்‌ முறையினர்‌ தவறாகக்‌ கருதினர்‌. கடவுளை 
அறிய யாகத்தை விடத்‌ தவம்‌ சிறந்தது என்று உபநிஷத்‌ கூறு 
றஹ்‌ ( விவேகம்‌, அதாவது தர்க்க இருஷ்டியை, உபநிஷத்து 
கள்‌ முக்கியமாகக்‌ குறிப்பிட8ன்றன. ஆசையை அடக்குவது, உலக 


18 


ற்‌ பற்றிமலாமை ஆதியவையும்‌ விவேகத்துடன்‌ சேர்ந்து 
பூயங்க வேண்டும்‌ டங்கு விவேகம்‌ என்பது கல்வி ஞானத்தைக்‌ 
குறிப்பிடவில்லை, ஒருமக்மான இயானத்தையே குறிப்பிடூறது. 
பரம்பொருளுடன்‌ ஒருவன்‌ தனது ஐக்‌8யத்தை உணரும்‌ நிலை இது. 


புலனுகர்ச்சியில்‌ அழுந்துதல்‌, தவம்‌ செய்தல்‌ என்ற இரண்‌ 
நக்கும்‌ “மையமான மார்க்கத்தை? புத்தர்‌ உயதே௫க்கீறார்‌. 
அதாவது மேலே குறித்த கடைசி முறையை, தியானத்தை அவர்‌ 
ஆதரிக்கறார்‌. 
அஇமானூஷ்ம சக்திகளில்‌ ஈரத்தை கொள்வதால்‌ ஒழுக்க 
நியஇகளிலும்‌, யதார்த்த நிலைமையை ஆராய்வதிலும்‌ சரத்தையோ 
சக்தியோ செலுத்த முடியாமல்‌ போறது. தாங்கள்‌ செய்யவேண்டிய 
காரியங்களை வேறு புறச்சக்இகள்‌ செய்ய வேண்டும்‌ என்று காத்தி 
ருக்கும்‌ மனிதர்கள்‌ தங்கள்‌ சொந்தச்‌ சக்திகளே உபயோூப்பதே 
இல்லை என்பதைப்‌ புத்தர்‌ கண்டார்‌. ஏதோ தெய்வீக மந்திரத்‌ 
தால்‌ தாங்கள்‌ திடீரென உயர்ந்து விடலாம்‌ என்று அவர்கள்‌ 
எதர்பார்க்கழார்கள்‌. புறச்சக்தியை நாடுவது 
தேய்வம்‌ மனித முயற்சியைச்‌ சரணாகதி செய்வதாக 
முடி£றது. கடவுளர்கள்‌ இருப்பதைப்‌ 
புத்தர்‌ மறுக்கவில்லை. ஆனால்‌ அவர்கள்‌ தேவதைகளே, ஜீவராசி 
களில்‌ ஒருவகையினரே, அவர்களும்‌ போதம்‌ _பெறவேண்டியவர்‌ 
களே என்று புத்தர்‌ கருதினார்‌. இட 


ஒத்தாந்தச்‌ சர்ச்சைகளால்‌ மன அமைதிக்கும்‌ ஒழுக்க 
முயற்சிக்கும்‌ இங்கு ஏற்படும்‌ என்று புத்தர்‌ கருதினார்‌. ஏனெனில்‌ 
இத்தாந்தச்‌ சர்ச்சையில்‌ இறங்குவதன்‌ மூலம்‌, ஆழங்காணமுடியாத 
மர்மங்களில்‌ சக்குகறோம்‌. “ இந்த மர்மங்களைச்‌ சிந்தனையால்‌ 
அறிய முற்படக்கூடாது. ஆனால்‌ இந்த முறம்ற்கள்‌ புதீதரச்குத்‌ 
தெரியா என்றோ அவரை க்கே 
கருதுவதற்கல்லை. இடர்களுக்குப்‌ / 
அதிகமான விஷயங்கள்‌ தமக்கு 
இடங்களில்‌ அவர்‌ குறிப்பிட்டிருக்‌8( 
களுக்கு, உடன்பாடான அல்லது எதிர்ய்‌ 
திரமத்தை மேற்கொள்ள விரும்பாத ' ்‌ தம்‌ 


ாதித்ததை விப 


19 க்ஷ 


வாதி என்றா He 


\ 


என்று புத்தரின்‌ போதனையைக்‌ கருதுவ. 
குத்‌ தெரியவில்லை என்று ஒப்புக்கொள்? பகுங்குத்‌ தைய வ. 
இல்லைஎன்று கருதுவதும்‌ தவறு த 


அத்யாத்மிகப்‌ பிரச்னைகளுக்குப்‌ புத்தர்‌ இரண்டில்‌ ஒன்று 
பதில்‌ சொல்லித்தான்‌ ஆகவேண்டும்‌ என மாலுங்யேபுட்டர்‌ என்ற 
ஓடர்‌ மரியாதை வரம்பை மீறி அறைகூவு£றார்‌. இப்பிரச்னைகளுக்‌ 
குத்‌ தாம்‌ பதில்‌ சொல்ல - முன்வரவில்லை 
ஒரு உதாரணம்‌ என்று ்‌ புத்தர்‌ - மிகுந்த மரியாதையுடன்‌ 
குறிப்பிட்டுவிட்டு ஒரு: கதையைச்‌ சொல்‌ 
றார்‌: “ஒருவன்‌ மீது விஷ அம்பு ஒன்று பாய்ந்துவிட்டது. அவணு! 
டைய நண்பர்கள்‌ வைத்தியரிடம்‌ . ஓடுகிறார்கள்‌. காயத்திலிருந்து 
அம்பை வைத்தியர்‌ உருவப்‌ போறார்‌. ஆனால்‌ காயமடைந்த மனி 
தனோ நிறுத்துங்கள்‌! அம்பை எய்தது யார்‌--ஒரு பெண்ணா, அல்லது 
பிராமணணா, அல்லது வைசியனா, அல்லது சூத்திரா, அவன்‌ 
எந்தக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவன்‌, அவன்‌. நெட்டையானவனா, 
அல்லது குட்டையான வனா, அந்த அம்பு எந்த ரகத்தைச்‌ சேர்ந்தது, 
அதன்‌ இலட்சணங்கள்‌ வன்ன. தரவை எல்லாம்‌ எனக்குத்‌. 
தெரிந்தாலன்றி அம்பைப்‌ யிடூங்க விடமாட்டேன்‌” என்று . கத்து 
றான்‌. என்ன நேரிடும்‌ ? இந்தக்‌ ரகம்‌ எல்லாம்‌ பதில்‌ 
சொல்லுமுன்‌ அந்த மனிதன்‌ ' இறந்துவிநீவான்‌. இதேபோல, 
அப்பாலுக்கு அப்பால்‌ உள்ளவைகளை எல்லாம்‌ - பற்றிய தனது 
கேள்விகளுக்கு விடைகளை விரும்பிய டனும்‌, துக்கம்‌, துக்க 
உற்பத்த, துக்க நிவாரணம்‌, துக்க நிவாரண மார்க்கம்‌ என்பவை பற்‌ 
றிய உண்மையை அறியுமுன்‌ இறந்து விடுவான்‌.” 


முற்றிலும்‌ அனுஷ்டான சாத்தீயமானதல்தான்‌ புத்த 
ருக்கு நாட்டம்‌. தம்‌ உபதேசத்தைக்‌ கேட்போரைக்‌ கற்பனை வாதத்‌ 
இல்‌ இறங்க அவர்‌ தூண்ட “வில்லை, ஒவ்வொருவரையும்‌ தன்னைத்‌ 
தானே அடக்கக்கொள்வதில்‌ ஈடுபடவே தூண்டுகறார்‌. 


